ட. அதன 
ஸீ 
ஸ்ரீ சுவேதகரி என்னும்‌ 
திருவெள்ளறையின்‌ வையவம்‌ 


/ 
(மர்‌ ப 
ரில்‌. க்‌ 

கிழி. 
்‌ 4.2 002 -8001/4094 ப்‌ 


912910 மதச்‌ 


எஸ்‌. நரசிம்ம அய்யங்கார்‌ 
உத்தம கம்பி இருமாளிகை, மேல்‌ உத்தரவீதி, ஸ்ரீரங்கம்‌ 


மூக | ர 

இச்சிறிய நால்‌, சென்னை ஹிந்துமத பரிபாலன போர்டு 
கமிஷனர்‌ கோவை. ம. இராமச்சந்திர செட்டியார்‌ அவர்‌ 
களின்‌ உத்தரவுப்படி வெளி தேசங்களிலிருந்து வரும்‌ 
யாத்திரிகர்களுக்கு, இந்தக்‌ கோவிலில்‌ உள்ள ஓவ்வொரு 
சந்நிதியின்‌ விசேஷத்தையும்‌, மண்டபங்களின்‌ பிரயோ 
ஜனத்தையும்‌ தெரிந்து கொள்ளுவதற்காகத்‌ தயாரிக்கப்‌ 
பட்டது. இந்தப்‌ புத்தகத்தை எழுதிக்‌ கொடுத்த ஸ்ரீரங்கம்‌ 
மேலஉத்திர வீதி, உத்தமநம்பி தருமாளிகையில்‌ இருக்கும்‌ 
ஸ்ரீமான்‌ எஸ்‌. நரசிம்ம அய்யங்கார்‌ அவர்களுக்கு என்‌ 
நன்றியைச்‌ செலுத்துவேன்‌. 


ஸ்ரீரங்ககாதஸ்வாமி 
வகையரா D. மாதவன்‌ பிள்ளை, ந. 4., 8.1. 
டத ம்ம்ம்‌ ஆக்டிங்‌ எக்ஸிகியூடிவ்‌ ஆபீஸர்‌. 
ஸ்ரீரங்கம்‌ 


ச்‌ 


ERRATA LIST 


திருவேள்ளரை வைபவம்‌ 


மல 

AE FoR READ 
(a 

5 last but | உலகில்‌ ஊரில்‌ 

one line 

7 5 ஆதிராயகமாய்‌ ஆதிதாயகமாய்‌ 
12 14 சுவேதகாதனுக்கு சுவேதகிரிநா னுக்கு 
15 18 புண்டரீகாஷ ஸந்கிதி புண்டரீகாக்ஷர்‌ ஸர்கிதி 
16 10 படிக்கட்டில்‌ படிக்கட்டில்‌ உள்ளவர்கள்‌ 

காணமுடியாது காணமுடியாது 


18. 18 பிரகாரத்தில்‌ பாதியில்‌ பிரகாரத்தில்‌ ஆதியில்‌ 
21 6 நாழிகேட்டான்‌ நாழிகை கேட்டான்‌ 
9 ராஜோசாசமாய்‌ ராஜோபசாரமாய்‌ 
22 14 மறையுள்ளா னறையா மறையுள்ளறையா 
24 11 அதன்‌ ஆதஇிசேஷன்‌-அரந்தன்‌ (ஆதிசேஷன்‌) 
12 கின்றுகொண்டிருக்றொர்கள்‌-தின்‌ றுகொண்டிருக்கிறார்‌ 
25 18, 19 ஸுூப்பித்திருக்கறார்‌--ஸ-டப்பித்‌ இருக்றொர்‌ 


bk 


அட்டவணை 


இருவெள்ளறையின்‌ விவரம்‌ கன 

திருவெள்ளறை என்னும்‌ பெயர்‌ஏற்பட்டகாரணம்‌ 

சுவேதரி என்னும்‌ திருவெள்ளறை கேேத்ர 
மஹிமை ஸ்‌ 

சுவேதகிரி என்னும்‌ திருவெள்ளரை கேேத்ர 
உற்பத்தி 

ஸ்ரீபுண்டரிகாக்ர்‌ சுவேதூரியில்‌ ஆவிர்ப்பவிப்பது 

திருவெள்ளறை கோவில்‌ நிர்மாணமும்‌ ஊர்‌ 
...ஏற்படுதலும்‌ ன்‌ 

சுவேதகிரிநாதனுக்குப்‌ புண்டரிகாகூன்‌ என்‌ 
அம்‌ திருநாமம்‌ ஏற்படுதல்‌ 

கோவிலின்‌ விவரம்‌ 

உடையவர்‌ சந்நிதி க்க 

தேர்‌ 

பிராகாரங்கள்‌ 

திருவீதி 

பதினெட்டாம்‌ படியும மொட்டைக்‌ கோபுரமும்‌. 

நான்காம்‌ பிராகாரம்‌ A 

மணவாளமாமுனி சந்நிதி க 

பூங்கணெறு ட்‌ 


“மூன்றாம்‌ அ லா எட ஆழ்வார்‌ திருச்சுற்று .. 


தாயார்‌ சந்நிதி 
சக்கரத்தாழ்வார்‌ சந்நிதி 
ம ஹாபலிபீடம்‌ 
ஆர்யபடாள்‌ வாசல்‌ - 
நாழிகை கேட்டான்‌. வாசலும்‌ இரண்டாம்‌ பீர்‌ 
.... காரமும்‌ ப்‌ ட 
தேவதா பிம்பங்கள்‌ * 3 
மும்மூர்த்திகள்‌ 

கோவர்த்தனதாரி 

கங்காதரன்‌ 

உத்தராயண தஷிணாயன வாசல்கள்‌ 


பக்கம்‌. 
a 
8 


6 


பக்கம்‌ 
28. சந்நிதி கருடன்‌ கோவில்‌ ப தி, 
29. கண்ணாடி அறை ய்‌, 
90. கர்ப்பக்ரெஹம்‌ - விமானம்‌ டக 
91. தத்வம்‌ டப்‌] 
92. பங்கயச்செல்வியின்‌ ஆதிக்யம்‌ டக 
99. பூஜை நிவேதனங்கள்‌ ட (20 
94. உத்ஸவங்கள்‌ 50 
95. தீர்த்தங்கள்‌ I 
96. வட ஐம்புகாதர்‌ கோவில்‌ ரதி 
97. ஊரின்‌ ஆதிவளமும்‌ தற்கால நிலையும்‌ பகதி 
98. கோவிலின்‌ தட்டம்‌ வரவு வகையரா மதி 
99, தேவஸ்தானம்‌ செய்துள்ள வசதிகள்‌ 0] 
40. ஊரின்‌ ஆரோக்ய நிலை ம! 


இருவெள்ளழை, ஸ்ரீபுண்டரீகாக்ஷ்‌ பெருமாள்‌ கோவிலிலுள்ள- 
சந்நிதிகள்‌, மண்டபங்கள்‌ முதலியவைகளின்‌ 


விவர ஜாபிதர 


1. பதினெட்டாம்படி கோபுர 10. சக்கரத்தாழ்வார்‌ சந்நிதி 
வாசல்‌ 11. தாயார்‌ சந்நிதி 

2. நூற்றுக்கால்‌ மண்டபம்‌ 12. ஆரியபடாள்‌ வாசல்‌ 

9. ஸ்ரீமார்க்கண்டேய மகரிஷி, 138. வாகன அறை 
சிபிச்சக்ரவர்த்தி தபஸ்‌ 14. உக்ராணம்‌ 


பண்ணிய குகை 15. சேனைமுதலியார்‌ சந்நிதி: 
4. நீராழி மண்டபம்‌ 16. ஏகாதசி மண்டபம்‌ 
5. க்ஷீர புஷ்கரணி 37. நாழிகேட்டான்‌ வாசல்‌: 
6. மணவாளமாமுனி சந்நிதி 18. தகஷிணாயன வாசல்‌ 
7. பூங்ணெறு 19. உத்தராயண வாசல்‌ 
8. ஒன்னக்குடவரை கோபுர 20. கர்ப்ப ரெஹம்‌ 

வாசல்‌ 21. சந்நிதி கருடன்‌ 


9. கந்த புஷ்கரணி 


திநுவேள்ளறை ஸ்ரீ புண்டரிகாக்ஷ பேநமாள்‌ கோவீல்‌ 


பப 
ஐ18ய௮] ay 
oL 
dupes] peoy _ 


Main Bus 8௦8௦ 
LEADING To THURAIYUR 


\ 
ே 


ஓம்‌. 000 2 


ஸ்ரீ பங்கஜவல்லி ஸமேத ஸ்ரீ புண்டரீகாக்ாய ஈம : 


ஸ்ரீ சுவேதகிரி என்னும்‌ 
திருவெள்ளறைமின்‌ வைபவம்‌ 


திநவெள்ளறையீன்‌ விவரம்‌ 


திருவெள்ளை ற என்னும்‌ திவ்யதேசம்‌, திரிச்ரொப்‌ 
பள்ளி ஜில்லாவில்‌, திரிச்ரொப்பள்ளியிலிருந்‌து துறையூர்‌ 
போகும்‌ ரஸ்தாவில்‌ 12-வது மைலில்‌, மேற்படி. ரஸ்தா 
விற்குத்‌ தெற்கில்‌ 2 பர்லாங்கு தூரத்திலிருக்கறெது. 

இந்த ஊரிலுள்ள ஸ்ரீபுண்டரீகாக்ஷப்‌ பெருமாள்‌ 
சந்நிதி ஸ்ரீரங்கம்‌ தேவஸ்தானத்தின்‌ மானேஜ்மெண்‌ 
டுக்கும்‌ அதிகாரத்திற்கும்‌ உட்பட்ட கோவில்களில்‌ 
ஒன்று. இந்தக்‌ கோவிலுக்கு வேண்டிய படித்தரம்‌ 
வகையராக்கள்‌ ஸ்ரீரங்கம்‌ ஸ்ரீரங்கநாதஸ்வாமி சந்நிதியி 
லிருந்தே கொடுக்கப்பட்டு வருகிறது... இந்தக்‌ கோவி 
லின்‌ திருவாபரணங்கள்‌ உத்ஸவகாலம்‌ நீங்கலாக மற்றக்‌ 
காலங்களில்‌ ஸ்ரீரங்கம்‌ கோவிலிலேயே பத்திரப்‌ படுத்தி 
வைக்கப்படுகின்றன. 


சுவேதகீரி அல்லது திரவேள்ளறை என்ற பேயர்‌ 
ஏற்பட்ட காரணம்‌ 


இந்த உலகில்‌ வெண்மையான பாறைகள்‌ அதிக 
மானதாலும்‌, இவ்விடம்‌ கோயில்‌ கொண்டருளும்‌ 


] 
/ 


6 


ஸ்ரீபுண்டரிகாக்ஷனும்‌ பங்கயச்செல்வியும்‌ வெண்மை 
யான பாறையாலாயி ஒரு சிறிய குன்றின்‌ பேரில்‌ எழுக: 
தருளியிருக்றெபடியாலும்‌ அந்தக்‌ குன்றிற்கும்‌ அது: 
வுள்ள ஊருக்கும்‌ சுவேத௫ரி அல்லது வெள்ளறை என்‌ 
இற பெயர்‌ உண்டாயிற்று. 

தவிர ஸ்ரீதேவியான .பங்கயச்செல்வி இந்த இடத்‌: 
இல்‌ தபசு பண்ணி இந்தத்‌ இவ்விய தேசத்தைத்‌ தன்‌ 
னுடையதாக்கிக்‌ கொண்டபடியாலும்‌, புண்யஸ்தலங்‌ 
களின்‌ மேன்மை தோற்றும்படி, வடமொழி “ஸ்ரீ"க்‌. . 
குப்‌ பதிலாகத்‌ தமிழில்‌ “ இரு” என்பதைச்‌ சேர்த்துச்‌ 
சொல்வது வழக்கமானபடியாலும்‌, வெள்ளறையுடன்‌' 
இருவைக்கூட்டி. “ திருவெள்ளறை ” என்று அழைக்கப்‌ 
படுகிறது. வடமொழியில்‌ “ சுவேததிரி” என்றும்‌ 
“சுவேதாத்ரி” என்றும்‌ சொல்லப்படுகிறது. 


சுவேதகீரி என்னும்‌ திரவேள்ளறை மஹிமை 


இது ஆழ்வார்களால்‌ பாடப்பட்ட திவ்ய தேசங்‌' 
களுள்‌ மிக்க புராதனமானது. இது அதி திவ்ய தேச 
மென்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலத்தை, 
ஆழ்வார்களுக்குள்‌ பெரியாழ்வாரும்‌, திருமங்கையாழ்‌ 
வாரும்‌ பதிகங்கள்‌ பாடிப்‌ போற்றியுள்ளார்கள்‌. 

கருடன்‌, பூமிதேவி, மார்க்கண்டேயர்‌, சிபிச்‌ சக்கர 
வர்த்தி முதலானவர்களுக்குப்‌ பகவான்‌ பீரத்தியக்ஷமான 
இடம்‌ இதுவே. 

தவிர வட இந்தியாவிலுள்ள ஆரியாவர்த்தம்‌ என்‌ 
னும்‌ இடத்திலிருந்து ஆரியர்கள்‌ முதல்‌ முதலில்‌ இந்த: 
ஊரில்‌ குடியேறி அதன்‌ பிறகு சோழநாடெங்கும்‌ பரவி, 
து காரணமாகச்‌ சோழியர்கள்‌ என்னும்‌ பெயரைப்‌ 


7 


பெற்றுச்‌ சேரசோழ பாண்டிய நாடெங்கும்‌ வியாபித்து. 
பிரம்மசகையாகிய பூர்வசிகை (முன்‌ குடுமி)யையோ;. 
அபரசிகை என்னும்‌ பின்‌ குடுமியையோ வைத்துக்‌ 
கொண்டு, தங்களைச்‌ சோழியர்‌ : என்று சொல்லிக்‌, 
கொள்ளாம்‌ சகல வருணத்தவாகளுககுட்‌ அதிரா கப்‌ 
ஏற்பட்டது இந்த ஊரே. 
்‌ மேலும்‌ வேதாந்த தேசிகர்‌ அருளிச்‌ செய்தபடி 

*முஞுந்தவநெறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும்‌ ? 
தொழுதவரும்‌, கன்னெறியை மணக்கால்‌ நம்பிக்கு எடுத்‌ 
துரைத்தவருமான உய்யக்கொண்டார்‌ அவதரித்த டப 
மும்‌ இதுவே. 

உடையவ (ராமா.நுஜர்‌)ருடைய ய்‌ நடா 
தூரம்மாளைத்‌ தமது சிஷ்யராக்கிக்கொண்டு அவருக்கு 
ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்‌ சொல்லி அதிலுள்ள. தத்துவங்‌ 
களை நன்றாகப்‌ போதித்து ஸ்ரீ . பாஷ்ய காலக்ஷேபம்‌ 
சொல்லுவதில்‌ நடா .தூரம்மாளுக்கு ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ 
இல்லை என்னும்‌ புகழ்மாலையைச்‌ குட்டும்படி கிருபை 
பண்ணிய மஹானுபாவரான எங்களாழ்வான்‌ பிறப்பால்‌ 
புகழ்பெற்று விளங்குமிடமும்‌ இ தவே. 

மேற்கூறிய வைபவங்களைத்‌ செர்ன்‌ 
உடையவரும்‌ இந்த ேஷ்த்திரத்தில்‌ சில ஆண்டுகள்‌ 
வாசம்‌ செய்து வைஷ்ணவர்களுக்கு இந்த க்ஷேத்திர 
வாசம்‌ அவசியமானதென்று வெளியிட்டிருக்கிறார்‌. 

அப்படி. உடையவர்‌ வாசம்‌ செய்ததின்‌ ஞாபகார்த்த 
மாக அவர்‌ வசித்த இடத்தில்‌ அவருக்கு ஒரு கோவிலும்‌, 
ஊருக்கு மேற்கில்‌ அவர்‌ பெயரால்‌ ஒரு குளமும்‌ கட்டப்‌ 
பட்டு இருக்றெது. 


8 

சுவேதகிரி என்னும்‌ திரவேள்ளறை க்ஷேத்ர உற்பத்தீ 

ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன்‌ க்ஷ£ராப்தியில்‌ பன்‌ 
னகசயனத்தின்‌ மேலிருந்‌துகொண்டு லக்ரிமி பிராட்டி 
யுடன்‌ உல்லாஸமாய்‌ வார்த்தையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, தேவியை நோக்கி “ உனக்கு வேண்டியது ஏதா 
வது உண்டா ?”' என்று வினவ, பிராட்டியும்‌ “ ஸ்வாமி, 
அடியேன்‌ பிறந்த இந்த க்ஷ£ராப்இயில்‌ தேவரீரைக்‌ காட்டி 
லும்‌ அடியாளுக்கு அதிகமான ஆதிபத்தியம்‌ அருள 
வேண்டு "மென்று பிரார்த்தித்தாள்‌. அதைக்‌ கேட்ட 
பகவானும்‌ பிராட்டியைப்‌ பார்த்து “உன்னுடைய 
பிரார்த்தனையை இவ்விடத்தில்‌ நிறைவேற்றிவைக்க முடி 
யாது. அபேஜையானால்‌ பூமியில்‌ அர்ச்சா விக்ரஹமாய்‌ 
நாம்‌ ஆவிர்ப்பவித்து நீ கோரிய வரத்தை அளிப்போம்‌. 
நாமும்‌ கூடிய சக்கரத்தில்‌ மார்க்கண்டேய மஹரிஷி, 
சிபிச்‌ சக்கரவர்த்தி முதலானவர்களுக்கு ஸேவை 
சாதிக்க சுவேதலிரியில்‌ ஆவிர்ப்பவிக்கப்‌ போகிறோம்‌. 
அப்பொழுது உனது இஷ்டத்தைப்‌ பூர்த்தி செய்விக்‌ 
கின்றோம்‌. அதுவரையில்‌ நீயும்‌ நம்மைக்‌ குறித்து அந்த 
வெள்ளறையில்‌ தபசுசெய்துகொண்டி ரு” என்று அருளிச்‌ 
செய்தார்‌. பகவான்‌ நியமனப்படி. ஸ்ரீதேவியும்‌ வெள்‌ 
ளறையிலுள்ளதும்‌ தற்காலம்‌ பூங்கெறு என்று அழைக்‌ 
கப்படுவதுமான ணற்றிலுள்ள ஒரு குகையில்‌ பகவான்‌ 
ஆவிர்ப்பவிப்பதை எதிர்பார்த்த வண்ணமாய்‌ தபசு 
செய்யத்‌ தொடங்கினாள்‌. அதுமுதல்‌ இந்த க்ஷேத்திரம்‌ 
ஒரு புண்ய ஸ்தலமாயிற்று. 
ஸ்ரீ புண்டரிகாக்ஷர்‌ சுவேதகிரியில்‌ ஆவீர்ப்பவிப்பது 

அயோத்தியில்‌ அரசுபுரிந்த சக்கரவர்த்‌ இகளில்‌ ஒருவ 
ரான சிபிச்சக்கரவர்த்தி தமது குலகுருவான வசிஷ்ட 


9 


ரைத்‌ தெண்டனிட்டு “ஸ்வாமி, அடியேனுக்கு ஹிதமான 
தும்‌ மோக்ஷ ஸாம்ராஜ்யத்தை அளிக்கக்கூடியதுமான 
ஒரு மார்க்கத்தை உபதேசித்தருளல்‌ வேண்டும்‌ ”' என்று 
பிரார்த்தித்தார்‌. வசிஷ்டரும்‌ மனமகிழ்ந்து “ சக்கர 
வர்த்தியே ! ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ வர்ணத்திற்குரிய 
துர்மங்களைக்‌ குறைவின்றி அனுஷ்டிப்பதைக்‌ காட்டிலும்‌ 
மேலானது ஓன்றுமில்லை. அதுவே சகல அபீஷ்டங்களை 
யும்‌ கொடுக்கும்‌. ஆனபடியால்‌ உம்முடைய க்ஷத்திரிய 
தர்மத்தைக்‌ குறைவின்றி அனுஷ்டித்து வாரும்‌, துஷ்ட 
நிக்ரஹமும்‌, சிஷ்ட பரிபாலனமும்‌ செய்து வரவேண்டி. 
யது அவசியம்‌. அதை அனுஷ்டித்து வருவீராகில்‌ 
மோக்ஷம்‌ தன்னிடையே கிடைக்கும்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை ” என்றார்‌. இந்த வார்த்தைகளைக்‌ கேட்ட சிபிச்‌ 
சக்கரவர்த்தியும்‌ தமது சாம்ராஜ்யத்தில்‌ சிறியதால்‌ பெரி 
யது நலியாமல்‌ ஸா துஜன ஸம்ரக்ஷணம்‌ பண்ணி வந்தார்‌. 
இப்படி. அரசாண்டு வருகையில்‌ இந்தியாவின்‌ தென்‌ பக்‌ 
கத்திலுள்ள அரக்கர்களால்‌ மஹரிஷிகளுக்கு ஹிம்ஸை 
யும்‌, இடைஞ்சலும்‌ ஏற்படுவதைக்கேட்டு அவ்வரக்‌ 
கர்களைச்‌ சிக்ஷித்து ஸாதுஜன பரித்ராணம்‌ பண்ண 
நினைத்து, சிபிச்சக்கரவர்த்தி தம்முடைய படையை 
அழைத்துக்கொண்டு தெற்கு நோக்கி வ்துகொண்‌ 
டிருந்த போது ஒரு நாள்‌ நீலீ வனத்திலுள்ள சுவேத 
இரியின்‌ பக்கத்தில்‌ தங்கி இளைப்பாறும்படி. தம்‌ சேனை 
களுக்கு உத்தரவிட்டார்‌. அன்றைய தினம்‌ சூரியன்‌ 
அஸ்தமன மானவுடன்‌ என்றும்‌ கண்டிராத ஒரு 
பெரிய சுவேதவராகம்‌ சேனா வீரர்கள்‌ முன்‌ தோன்‌ 
நிற்று. அவர்களும்‌ அதைத்‌ துறத்த எத்தனித்தவுடன்‌ 
ஒருசமயம்‌ சேனாவீரர்களுக்குச்‌ சமீபத்திலும்‌, ஒரு சமயம்‌ 
அவர்களுக்குத்‌ தூரத்திலும்‌ தோன்றுவதும்‌ மறைவது 
ர்‌ 


10 


மாய்‌ அன்றைய இரவு முழுவதும்‌ தொல்லை கொடுத்தது. 
இகைக்கண்ட படைவீரர்களும்‌ சக்கரவர்த்தியினிடம்‌ 
சென்று நடந்த விருத்தாந்தத்தைத்‌ தெரிவித்தனர்‌. சக்‌ 
கரவர்த்தியும்‌ ஆச்சரியமடைந்து தாமே. நேரில்‌ சென்று 
அந்து வராகத்தைச்‌ சம்ஹாரம்‌ செய்யமுயன்றும்‌ அது 
பயன்படவில்லை. இதற்குள்‌ பொழுதுபுலரும்‌ வேளையாய்‌ 
விட்டது. வராகமும்‌ சுவேதரியை அடைந்து அதன்‌ 
பேரில்‌ ஏறி, தன்‌ சரீரத்தைச்‌ சுருக்க்கொண்டு அதன்‌ 
உச்சியிலுள்ள ஒரு புற்றுக்குள்‌ நுழைந்துவிட்டது. 
இகைக்கண்டு சக்கரவர்த்தி தன்‌ படைகளை அழைத்து 
“இவ்விடம்‌ ஏதாவது விசேஷமிருக்கவேண்டும்‌; மஹான்‌ 
கள்‌ யாராவது தபசு புரிகறார்களா பார்த்‌ துவாருங்கள்‌”" 
என்று கட்டளையிட்டார்‌. படர்களும்‌ கிரியைச்‌ சுற்றிப்‌ 
பார்த்‌துவந்‌து மார்க்கண்டேயர்‌ தபசுசெய்வதாய்த்‌ தெரி 
விக்க, சக்கரவர்த்தியும்‌ மார்க்கண்டேயரிடம்‌ சென்று 
அவர்‌ திருவடிகளில்‌ தண்டம்‌ சமர்ப்பித்துத்‌ தான்‌ 
கண்ட அதிசயத்தைத்‌ தெரிவித்தார்‌. மார்க்கண்டேயர்‌ 
சக்கரவர்த்தியைப்‌ பார்த்து * நீரே தன்யர்‌, நீர்‌ தரிசித்த 
வராகம்‌ முந்தி லோகோத்தாரணத்தின்‌ பொருட்டு ஆதி 
வராகமாய்‌ அவதரித்த ஸ்ரீமக்காராயணனே. இப்‌ 
போதும்‌ அவரே நம்மை உத்தாரணம்‌ பண்ணும்‌ 
பொருட்டு வராகமாய்‌ உமக்குச்‌ சேவை சாதித்தருளினார்‌. 
அநேக காலமாய்‌ கான்‌ தபசு பண்ணியும்‌ அவருடைய 
ஸேவை எனக்குக்‌ கிடைக்கவில்லை. அவரைக்‌ காணும்‌ 
பாக்கியம்‌ எனக்கு ஏற்படவில்லை' என்று சொல்லிவீட்டு 
மறுபடி“ பகவான்‌ உமக்கும்‌ நமக்கும்‌ சக்கரத்தில்‌ சேவை 
சாதிப்பதுடன்‌ ஸ்ரீதேவியின்‌ மனோரத பூர்த்தியையும்‌ 
பண்ணிவைக்கப்‌ போகிறார்‌. ஆனபடியால்‌ நீர்‌ பசுவின்‌ 


11 


யாலைக்கொண்டு இந்தப்‌ புற்றுக்குத்‌ திருமஞ்சனம்‌ 
யண்ணிவையும்‌ ' என்றார்‌. 
மஹரிஷி நியமனப்படி புற்றுக்குத்‌ திருமஞ்சனம்‌ 
(முதலானவைகள்‌ செய்துவைத்தவுடன்‌ பகவான்‌ மார்க்‌ 
கண்டேயருக்கும்‌, பிச்சக்கரவர்த்திக்கும்‌ சேவைசாதித்‌ 
தார்‌. ஸ்ரீதேவியும்‌ அவ்விடம்‌ எழுந்தருளவே பிராட்டி 
யின்‌ பிரார்த்தனைப்படி இந்த கேத்திரத்தின்‌ சகல ஆதி 
யத்தியத்தையும்‌ பிராட்டிக்கு அளித்திருப்பதாய்‌ நிய 
யித்துத்‌ தாமும்‌ பிராட்டியும்‌ அவ்விடம்‌ அர்ச்சா ரூபமா 
யிருந்து சகலருக்கும்‌ காட்சியளித்‌ துக்கொண்டு வருவதா 
யும்‌ அருளிச்செய்தார்‌. உடனே பிரம்ம ருத்ராதி சகல 
தேவதைகளும்‌ இந்த க்ஷேத்திரத்திற்குவந்து பெருமாளை 
யும்‌ பிராட்டியையும்‌ சேவித்தார்கள்‌. 
அதன்பிறகு சக்கரவர்த்தி தாம்‌ இன்னும்‌ தெற்கே 
சென்று ராவணாதி ராக்ஷஸர்களை சம்ஹாரம்‌ செய்து 
வருவதாய்‌ மார்க்கண்டேயரிடம்‌ தெரிவித்துக்கொள்ள, 
மார்க்கண்டேயரும்‌ சக்கரவர்த்தியைப்‌ பார்த்து, ' உம்‌ 
முடைய சந்ததியில்‌ அநேக தலைமுறைகளுக்குப்‌ பிறகு 
தசரத சக்கரவர்த்தி என்பவர்‌ ஜனிக்கப்‌ போகிறார்‌. 
அவருக்குக்‌ குமாரராய்‌ பகவான்‌ ராமனென்னும்‌ திரு 
நாமத்துடன்‌ அவதரித்து ராவணாதி அரக்கர்களை ஸம்‌ 
ஹாரம்‌ பண்ணி துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபாலனம்‌ என்‌ 
னும்‌ தர்மத்தை நிலைநாட்டுவதோடு லோகத்தார்‌ தன்னை 
அடையும்பொருட்டு அனுஷ்டிக்கவேண்டிய தர்மங்‌ 
களைத்‌ தாமே அனுஷ்டித்துக்காட்டி லோகத்தை வாழ்‌ 
விக்கப்போகிறார்‌. ஆகையால்‌ நீர்‌ நினைத்த காரியம்‌ நிறை 
-வேறாது. அயோத்திக்குத்‌ திரும்பிச்செல்லும்‌ ' என்று 
மறுமொழி கூறினார்‌. 


12 


திருவேள்ளறைகோவில்‌ நீர்மாணழம்‌,ஊர்‌ ஏற்படுதலும்‌ 

மார்க்கண்டேயரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்ட சிபிச்‌ 
சக்கரவர்த்தியும்‌ தாம்‌ நினைத்துவந்த காரியம்‌ பூர்த்தி 
யாகாததை நினைத்துத்‌ துக்இத்தவராய்‌ மஹரிஷியைப்‌ 
பார்த்து, * ஸ்வாமி, அடியேன்‌ இராவனாதி துஷ்டர்களை 
சம்ஹாரம்‌ செய்வதாய்‌ சங்கல்பித்துக்கொண்டு புறப்‌: 
பட்டு வந்துவிட்டேன்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ ௮யோத்‌ 
இக்குத்‌ இரும்புவேனாகில்‌ க்ஷத்திரிய தர்மத்தை நழுவ: 
விட்டவனாய்‌ விடுவேன்‌. . அதனால்‌ பகவானுடைய 
தண்டனைக்குப்‌ பாத்திரனாவேனே ' என்று சொல்லி 
சோடுத்தார்‌. மஹரிஷியும்‌ சக்கரவர்த்தியை நோக்கி 
* உமக்கு ஒரு தோஷமும்‌ ஏற்படாது. 'இருந்தாலும்‌ நீர்‌ 
நினைக்கும்‌ தோஷ பரிகாரார்த்தமாக நமக்கு ஸேவை: 
ஸாதித்த சுவேதநாதனுக்குக்‌ கோவிலை நிர்மாணம்‌ 
பண்ணியும்‌, உம்முடைய தேசத்திலிருந்து பிராம்மணர்‌ 
களையும்‌, அவர்களுக்கு வேண்டிய மற்ற பரிஜனங்களையும்‌ 
இவ்விடத்தில்‌ குடியேற்றியும்‌ வைப்பீரானால்‌ எந்த 
தோஷமும்‌ உம்மை அணுகாது. வீண்‌ சஞ்சலம்‌ வேண்‌ 
டாம்‌” என்றார்‌. 

மஹரிஷியின்‌ நியமனத்தைச்‌ சிரமேற்கொண்டு ஸ்ரீ்‌ 
சுவேதூரி நாதனான பகவானுக்குக்‌ கோவிலை அமைத்து 
அந்தர்வேதியினின்றும்‌ அக்னிஹோத்திரிகளா யிருந்‌ 
துள்ள மூவாயிரத்து எழுநூறு பிராம்மண சிரேஷ்டர்‌ 
களைக்‌ குடும்ப சகிதமாயும்‌ பரிஜனங்களுடனும்‌ சக்கர 
வர்த்தி வரவழைத்தார்‌. மார்க்கத்தில்‌ ஒருவர்‌ இறந்து: 
போனதைக்கேட்டுச்‌ சச்கரவர்த்தி துக்கத்தபோது பக. 
வானும்‌ சக்கரவர்த்தியைப்‌ பார்த்து, “நீர்‌ துக்கக்கவேண்‌ * 
டாம்‌ ; நாமும்‌ இறந்தவருக்குப்‌ பதிலாக இருந்து நீர்‌ 


18 


ஊத்தேசித்த மூவாயிரத்து எழுநூறு: குடும்பக்‌ கணக்‌ 
குக்குக்‌ குறைவு ஏற்படாமல்‌ செய்துவிட்டோம்‌” என்று 
நியமித்தார்‌. இதைக்கேட்ட சக்கரவர்த்தி சந்துஷ்டராய்த்‌ 
தாம்‌ வரவழைத்த பிராம்மணர்கள்‌ முதலானவர்களுக்‌ 
குக்‌ இரகங்கள்‌ முதலானவை நிர்மாணம்செய்து பெருமா 
ளுடன்கூட மூவாயிரத்து எழுநூறு குடும்பப்‌ பிரதிஷ்டை 
செய்து அவர்கள்‌ அவ்விடம்‌ நித்தியவாசம்‌ செய்ய 
வேண்டிய வசதிகளையும்‌ பெருமாளுக்குச்‌ சகல உத்ஸவங்‌ 
களையும்‌ ஏற்படுத்தி ஸ்ரீ சுவேதகிரிநாதன்‌ என்றென்‌ 
றைக்கும்‌ குன்றின்மேல்‌ விளக்காய்‌ பிரகாசித்துக்கொண் 
டிருக்க வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்துவிட்டு: 
அயோத்தி போய்ச்சேர்ந்தார்‌. 
ஸ்ரீ சுவேதகீரிநாதனுக்குப்‌ புண்டரீகாக்ஷன்‌ என்னும்‌ 
திருநாமம்‌ ஏற்படுதல்‌ 
புண்டரீகன்‌ என்னும்‌ ஒரு யோகி இந்தத்‌ திருவெள்‌ 
றை ேேத்திரத்தில்‌ நந்தவனமுண்டாக்கித்‌ துளசி 
யைப்‌ பயிர்‌ செய்து அந்தத்‌ துளசியைக்கொண்டு சுவேத 
திரி நாதனையும்‌, பங்கஜவல்லியையும்‌ பூஜித்து வந்தார்‌. 
பகவான்‌ புண்டரீகனின்‌ பக்தியின்‌ பரிபக்குவத்‌ 
தைக்கண்டு அவரைத்‌ தன்யராக்க நினைத்துத்‌ தமது தரி 
சனத்தை அளிக்க உத்தேசித்தார்‌. 
சீதாபிராட்டி அசோகவனத்தி லிருந்தபோது 
“தம்‌ பத்மதள பத்ராக்ஷம்‌ ஸிம்ம விக்ரான்த காமினம்‌ 
தன்யாப்பச்யந்திமேராதம்‌ ”' ஏன்று அருளிச்செய்தார்‌. 
அதாவது தாமரைப்‌ புஷ்பத்தின்‌ தளம்போல்‌ கண்ணை 
உடையவரும்‌, சிம்மத்தைப்போன்ற நடையை உடை 
“ யவருமான என்னுடைய நாதனைப்‌ பார்க்கிறவர்கள்‌ தன்‌ 
யர்கள்‌ என்றார்‌. பகவானும்‌ தன்னுடைய காட்சியை 


14 


அளித்துப்‌ பாக்யெவந்தர்களாகச்‌ செய்ய நினைத்த 
கம்‌ அடியார்களுக்குச்‌ செந்தாமரைக்கண்ணனாய்‌ சேவை 
கொடுத்து வருகிறான்‌ என்பது அவனடியார்க 
ளாய்‌ அவனுடைய சேவையைப்‌ பெற்ற ஆழ்வார்கள்‌ 
“தாமரைக்‌ கண்ணனை விண்ணோர்‌ பரவும்‌ கலைமகனை”” 
என்றும்‌, “ பாமரு மூவுலகு மளந்த பற்ப பாதாவோ, 
காமரைக்‌ கண்ணாவோ” என்றும்‌ போற்றியிருப்பதி' 
லிருந்து தெரிய வருகிறது. 
அதே மாதிரி சுவேதகிரி நாதன்‌ புண்டரிகனுக்கும்‌ 
கும்‌ மற்ற அடியார்களுக்குக்‌ காட்சியளித்த துபோல்‌ செந்‌ 
“தாமரைக்‌ கண்ணனாய்‌ சேவை கொடுக்க அந்தத்‌ தரிச 
னத்தைத்‌ தனது நெஞ்சென்னும்‌ உட்கண்ணால்‌ கண்டு 
கொண்ட புண்டரிகனும்‌ பகவானுடைய கண்ணழகில்‌: 
ஈடுபட்டு ஆனந்த பரவசமடைந்து “ ஜிதந்தே, புண்டரீ' 
காகா ” என்றும்‌ “தாயாய்‌ அளிக்கின்ற தண்தாமரைக்‌. 
கண்ணா” என்றும்‌ ஸ்தோத்திரம்‌ பண்ணி கருதார்த்த 
ராய்ப்‌ பகவானுடைய அடிசேரப்பெற்றார்‌. “புண்டரீ 
காக்ஷ£ ” என்று புண்டரீகன்‌ அழைத்த நிமித்தம்‌ சுவேத 
கிரிகாதனுக்குப்‌ * புண்டரீகாஷன்‌ ” என்றும்‌, “செந்தா 
மரைக்‌ கண்ணன்‌ ” என்றும்‌ பெயருண்டாயிற்று. 
கோவீலின்‌ வீவாம்‌ 


திரிச்சி - துறையூர்‌ ரஸ்தாவில்‌ 12-வது மைல்‌ கல்‌ 
தாண்டினவுடன்‌ இருவெள்ளறைக்குப்‌ போகும்‌ மார்க்‌ 
கத்தைக்‌ காட்டிக்கொண்டு ஒருகைகாட்டி மரம்‌ இருக்கி 
ஐது. அதற்கு எதிரில்‌ சிறியதாய்‌ ஒரு ஹறுமார்‌ 
கோயில்‌ நூதனமாய்க்‌ கட்டப்பட்டிருக்கறது. அங்‌ 
ருந்து இரண்டு பர்லாங்கு தூரம்‌ தெற்கே சென்றால்‌ 
கோவிலின்‌ வாசலில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்க நல்ல 


15 


பாதை இருக்கிறது. அது திருவெள்ளறையின்‌ வ 
வீ இயில்போய்ச்‌ சேருகிறது. 

அப்படிச்‌ சேரும்‌ இடத்திற்குக்‌ கிழக்கில்‌ ருபா 
ளுடைய யானையேறும்‌ மண்டபம்‌ இருக்கிறது. 

உடையவர்‌ சந்நிதி 

யானையேறும்‌ மண்டபத்திற்குக்‌ கீழ்ப்புறம்‌ உடைய 
வர்‌ சந்நிதி இருக்கிறது; இந்த விசாலமான சந்நிதி 
யில்‌ உடையவர்‌ மூலஉத்ஸவ பிம்பங்களும்‌ ஒரு கிருஷ்ண 
சிலா விக்கரஹமும்‌ எழுந்தருளியிருக்கின்‌ றன. இவர்‌ 
களுக்கு ஆராதனமும்‌ மாச வருஷ இருகக்ஷத்திர உத்ஸ 
வங்களும்‌ எங்களாழ்வான்‌ வம்ஸஸ்தர்களால்‌ நடத்தப்‌ 
பட்டு வருகிறது. 

தர்‌ 

உடையவர்‌ ஸந்நிதிக்குக்‌ கீழ்ப்புறம்‌ ஸ்ரீ புண்டரீ 
காகஷனுடைய தேரும்‌, அதற்கு ஏறும்‌ க்கு 
மேடையும்‌ இருக்கின்றன. 

பீரகாரங்கள்‌ 

ஸ்ரீபுண்டரிகாக்ஷ சந்நிதிக்கு ஜனங்கள்‌ வசிக்கும்‌ 

வீதியுள்பட ஐந்து பிரகாரங்கள்‌ இருக்கின்றன. 


திருவீதீ 

ஐந்தாவதான வெளிப்பிரகார வீதியில்‌ மேல்புறம்‌ 
நீங்கலாக மற்ற மூன்று பக்கங்களிலும்‌ வீடுகள்‌ இருக்‌ 
இன்றன. வடவண்டைப்பக்கம்‌ கோவிலின்‌ முகத்துவா 
ரம்‌ இருப்பதால்‌ இந்தப்‌ பக்கத்தில்‌ மட்டும்‌ இரட்டைச்‌ 
சிறகு உள்ள வீதியிருக்கிறது. 

இந்த வீதியில்‌ சந்நிதி முகத்துவாரத்திற்கு எதி 
ரில்‌ உள்ள நாலுகால்‌ மண்டபத்தில்‌, பெருமாள்‌ 


16 


விதிவலம்‌ வந்தபிறகு அவருக்குத்‌ இருவந்திக்காப்பு 
(கடதீபம்‌) நடக்கிறது. 

மேற்சொல்லிய மண்டபத்திற்கு மேற்கில்‌ வாகன 
மண்டபம்‌ இருக்கிறது. 

இந்த வீதி தென்மேற்கு மூலையில்‌ ஸ்வஸ்திகபந்தம்‌ 
போல்‌ ஒரு குளம்‌ கட்டப்பட்டு இருக்கிறது. இது 
புராதனமானது. பார்க்கத்தகுந்தது. இதை மாமியார்‌ 
மட்டுப்‌ பெண்‌ குளம்‌ என்கிறார்கள்‌. இந்தக்குளத்தின்‌ 
ஒருபடிக்கட்டில்‌ ஸ்நானம்‌ செய்பவர்களை மற்றொரு 
படிக்கட்டில்‌ காணமுடியாது. 


பதினேட்டாம்‌ படியும்‌ மோட்டைக்‌ கோபாழம்‌ 


திருவீதி, கோவில்‌ மட்டத்துக்கு அதிக பள்ளத்‌ 
திலிருப்பதால்‌ கோவிலின்‌ முகத்துவாரத்துக்குப்‌ 
போகப்‌ பநினெட்டுபடி ஏ.றிச்செல்லவேண்டியிருக்கிறது. 
பதினெட்டு படியிருப்பதால்‌ இந்தப்‌ படிக்கட்டுக்குப்‌ பதி 
னெட்டாம்படி என்று பேராயிற்று. திருமாலிருஞ்சோலை 
அழகர்‌ சன்னதி வாசலிலுள்ள பதினெட்டாம்‌ படியில்‌ 
ஒரு தெய்வம்‌ இருப்பதுபோல்‌ இந்தப்‌ படிக்கட்டிலும்‌ 
ஒரு தெய்வமிருப்பதாகச்‌ சொல்லபடுகிறது. 

நான்காம்‌ பிரகாரத்தின்‌ திருமதிலுக்கு நா லுபக்கங்‌ 
களிலும்‌ கோபுர வாசல்களிருந்தாலும்‌ வடக்கு வாசலே 
பிரதான வாசலாயிருந்து வருகிறது. மற்ற வாசல்கள்‌ 
மூன்றும்‌ அடைக்கப்பட்டிருக்கன்றன. இந்த வடக்கு 
வாசலின்‌ கோபுரம்‌ கட்டி முடிவடையாமல்‌ மொட்‌ 
டையாயிருப்பதால்‌ மொட்டைக்‌ கோபுரமென்று சொல்‌ 
லப்படுகிறது. ச 

மேலே சொன்ன பதினெட்டு படியும்‌ ஏறி ஒரு 
கோபுரவாசலுக்குச்‌ சென்றால்‌ அவ்விடம்‌ சிலையில்‌ ஒரு 


ப்ப அனி 
inl 
(118232 
த ்‌) அமல்‌ 


17 


இருஷ்ணன்‌ இருக்கிறார்‌. அவருக்குப்‌ பிரார்த்தனையின்‌ 
பேரில்‌ வெண்ணெய்‌ கொண்டுவந்து சாத்துஇருர்கள்‌. 
்‌ நான்காம்‌ பிரகாரம்‌ 


மொட்டைக்‌ கோபுரவாசலில்‌ நுழைந்து உள்ளே 
சென்றால்‌ இந்தப்‌ பிரகாரமிருக்கற.து. இந்தப்‌ பிரகாரத்‌ 
தின்‌ மதிள்‌ வெகு அழகாயும்‌ அதி உன்னதமாயும்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கிறது. அநேகமாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
கட்டப்பட்டிருந்தாலும்‌ சமீப காலத்தில்‌ கட்டினது 
போலத்‌ தோன்றுகிறது. மதிள்‌ அழகைக்‌ கண்டு பெரி 
யாழ்வார்‌ தாம்‌ பாடிய பதிகத்தில்‌ “மதிள்‌ திருவெள்‌ 
றை” என்றும்‌ “ மஞ்சுதவழ்‌ மணிமாடமதிள்‌ திருவெள்‌ 
ளறை” என்றும்‌ “செம்பொன்‌ மதிள்‌ வெள்ளறை ”” 
என்றும்‌ புகழ்ந்து பேசியிருக்கிறார்‌. 

இந்தப்‌ பிரகாரத்தின்‌ வடகிழக்கு மூலையில்‌ ஒரு 
“பெரிய .மண்டபமிருக்கிறது. அது கனு உத்ஸவத்திற்‌ 
காகக்‌ கட்டப்பட்டபடியால்‌ அதைக்‌ கனு மண்டபம்‌ 
என்கிறார்கள்‌. 

இந்தப்‌ பிரகாரத்தின்‌ தென்புறத்தில்‌ ஒரு பெரிய 
பாறை தெரிகிறது. அது சுவேததிரியின்‌ தென்பாகம்‌. 
அவ்விடமிருந்து பார்த்தால்‌ கோவில்‌ ஒரு மலையின்பேரில்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது என்பது நன்றாகத்‌ தெரியவரும்‌. 
அந்தப்‌ பாறையின்‌ மத்தியில்‌ 30 அடி நீளம்‌ 20 அடி 
அகலம்‌ 10 அடி. உயரம்‌ குடையப்பட்டிருக்கிற து. மேல்‌ 
நெற்றிக்கண்‌ வெகு சுத்தமாய்‌ செதுக்கப்பட்டிருக்றெது. 
அதில்‌ மேல்புறத்திலும்‌ கீழ்ப்புறத்திலும்‌ யோகிகள்‌ 
உட்கார்ந்து தபசு செய்யும்படியான குகை. மாதிரியும்‌ 
செதுக்கப்பட்டிருக்கறது.' இந்தப்‌ பாறையின்‌ மேலி 


18 


௫ூந்‌.து தெற்கு நோக்கினால்‌ இரிச்சினாப்பள்ளி மலையையும்‌ 
ஸ்ரீரங்கம்‌ கோவில்‌ கோபுரங்களையும்‌ காணலாம்‌. 

மேற்சொன்ன பாறைக்கு எதிரிலிருந்து கூப்பிட்‌ 
டால்‌ நன்றாக எதிரொலி உண்டாகிறது. திருவெள்ள 
றைக்கு வரும்‌ யாத்திரீக்கள்‌ மேலே சொன்னபடி. எதி' 
சொலியை உண்டாக்கி சந்தோஷிப்பார்கள்‌. 

பாறைக்கெதிரிலுள்ள வஸந்த மண்டபம்‌ மிகவும்‌ 
சிகலமாய்‌ விட்டது. அதற்கு மேற்கில்‌ பாறையின்‌ 
பேரில்‌ விழும்‌ மழைஜலம்‌ தங்க ஒரு சிறிய குளமிருக்‌ 
கிறது. 

மணவாள மாழனி சந்நீதி 

இது நான்காம்‌ பிரகாரத்தின்‌ வடமேற்கு மூலையில்‌" 

இருக்றெது. 
பூங்கீணறு 

மேற்படி. சந்நிதிக்குக்‌ இழக்கில்‌ இந்தக்‌ இணறு 
இருக்கறது. இதிலுள்ள ஒரு குகையில்‌ பங்கயச்செல்வி' 
நாச்சியார்‌ பகவான்‌ ஆவிர்ப்பவிப்பதை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டு தபசு செய்து வந்ததாகச்‌ சொல்லப்படுகிறது. 

மன்றம்‌ பிரகாரமாகிய ஆம்வார்‌ திருச்சுற்று 

இந்தப்‌ பிரகாரத்தில்‌ பாதியில்‌ ஆழ்வாராதிகளின்‌ 
கோவில்கள்‌ அமைக்கப்பட்‌ டிருந்தபடியால்‌. ஆழ்‌: 
வார்‌ திருச்சுற்று என்று பெயரிடப்பட்டது. இந்தப்‌: 
பீரகாரத்திற்கு வாசல்‌ வடபுறம்‌ முகத்வாரத்திற்கு. 
எதிரிலிருக்கிறது. அதில்‌ நுழைந்து இழக்கே திரும்பினால்‌ 
வடகிழக்கு மூலையில்‌ ஆதியில்‌ நம்மாழ்வார்‌ எழுந்தருளி” 
யிருந்த மண்டபமிருக்‌கிற து. அதன்தென்புறம்‌ பழைய 
கொட்டாரம்‌ மிகவும்‌ ஜீர்ணமாயிருக்றெது. அதற்‌: 
குத்‌ தென்புறம்‌ சந்நிதி மடப்பள்ளி யிருக்கிறது. மடப்‌: 


19: 


பள்ளிக்கு மேல்புறம்‌ தாயார்‌ சந்நிதியும்‌ அதன்‌ முன்‌” 
மண்டபமும்‌ இருக்கின்றன. இந்த மண்டபத்தில்‌ தாயா 
ரின்‌ ஊஞ்சல்‌ மண்டபமும்‌ ஆழ்வார்‌ ஆசாரியர்களின்‌ 
அறைகளும்‌ இருக்கின்றன. இந்தப்‌ பிரகாரத்தின்‌ 
மேலண்டைப்‌ பக்கத்திலிருந்த தசாவதாரம்‌ எம்பெரு 
மான்களும்‌ சில ஆழ்வார்களும்‌ இந்த மண்டபத்தில்‌ புதி' 
தாய்‌ கட்டப்பட்டிருக்கற அறையில்‌ பிரதிஷ்டை. 
செய்யப்பட்டி ருக்கிறார்கள்‌. 1 

தாயார்‌ சந்நிதி 1 

இந்த சந்நிதி கர்ப்பக்ரெஹம்‌, அர்த்த) மண்டபம்‌, 
க்ஷி விசாலமா 


ப 
ி சணபக 


வல்லித்தாயார்‌ மூலவருடு?£ 
சாதிக்கிறார்‌. தேரன்றைய இ: 
காக்ஷன்‌ பங்கஜவல்லி காச்சீயார்களுடன்‌ ஏகாசனத்தி' 
லிருந்து பக்தர்களுக்குக்‌ காட்சியளித்து ஆனந்திப்பிக்கி' 
றார்‌. இவருக்கு நவராத்திரி உத்ஸவம்‌ நடக்கிறது... 
பெருமாளைப்போல்‌ நான்கு காலமும்‌ திருவாராதனாதிகள்‌ 
நடக்கின்றன. 
சக்கரத்தாழ்வார்‌ சந்நீதீ 

தாயார்‌ சந்நிதிக்கு மேல்புறம்‌ விசாலமான முன்‌ 
மண்டபம்‌, பிரதகஷணங்களோடு இது இருக்றெது.. 
இதிலுள்ள மூலவர்‌ முன்புறம்‌. சக்கரத்தாழ்வாராயும்‌, 
பின்புறம்‌ யோகா நரசிம்மனாயும்‌ சேவை சாதிக்கிறார்‌... 
இவருடைய உத்ஸவர்‌ தாயார்‌ சந்நிதி மஹா மண்ட 
பத்தில்‌ எழுந்தருளி யிருக்கிறார்‌. பெருமாளுடைய பிரம்‌. 
மோத்ஸவாதி காலங்சுளில்‌ இந்த சந்நிதியில்‌ விசேஷ. 
“ததியாராதனம்‌ நடத்தப்படுகிறது. மற்றக்‌ காலங்களி 


20 


௮ம்‌ துவாதசி ததியாராதனம்‌, வனபோஜனம்‌ முதலா 
னவை செய்யவேண்டிய செளகர்யங்களிருக்னெ றன. 
மஹா பலிபீடம்‌ 
சுவேததிரிராதன்‌ கிழக்கு முகமாயிருப்பதனால்‌ 
இந்தப்‌ பலிபீடம்‌ இந்தப்‌ பிரகாரத்தின்‌ கீழ்ப்புறம்‌ இரண்‌ 
டாம்‌ பிரகார வாசலின்‌ எதிரிலிருக்றெது. . இதற்குக்‌ 
கீழ்ப்புறம்‌ ஒரு பீடம்‌ இருக்கிறது. அது இபஸ்தம்பத்‌ 
துக்காக ஏற்பட்டிருக்க வேண்டுமென்று தோன்று 
கிறது. இந்தப்‌ பலிபீடம்‌ மஹா சக்தி வாய்ந்தது. 
இருவெள்ளறையிலும்‌ அதைச்‌ சுற்றிலுமுள்ள கிராமங்‌ 
களிலும்‌ உள்ளவர்கள்‌ தங்களுக்கும்‌ தங்கள்‌ கால்‌ 
நடை முதலானவைகளுக்கும்‌ ஏற்படும்‌ பிடைகளை 
நிவர்த்திக்கும்‌ பொருட்டும்‌ தங்கள்‌ கோரிக்கைகள்‌ 
நிறைவேறும்‌ பொருட்டும்‌ இந்தப்‌ பலிபீடத்திற்குத்‌ இரு 
மஞ்சனங்கள்‌ செய்துவைப்பதும்‌ நெய்விளக்குப்‌ போடு 
வதும்‌ வழக்கமாயிருக்கிறது. பிரம்மோத்ஸவத்‌ தில்‌ பலி 
இந்தப்‌ பீடத்திலேயே ஸமர்ப்பிக்கப்படுகறது. 
பலி பீடத்திற்குத்‌ தென்புறம்‌ ஒரு சுனையிருக்கறது. 
இதிலுள்ள தீர்த்தம்‌ மடைப்பள்ளிக்கு உபயோகப்படுத்‌ 
கப்படுகிறது. 
ஆர்யபடாள்‌ வாசல்‌ 
இது பலி பீடத்திற்கு எதிரில்‌ மேல்புறமிருக்கிற து. 
ஆதிகாலத்தில்‌ ஆரியர்களால்‌ காவல்‌ புரியப்பட்டு 
வந்தமையால்‌ இந்த வாசலுக்கு அந்தப்‌ பெயர்‌ வந்தது. 
இந்த வாசலுக்கு உள்புறம்‌ ஒரு பெரிய மண்டப 
மிருக்கிறது. அதன்‌ வடமேற்கு மூலையில்‌ சேனை 
முதலியார்‌ சந்நிதியும்‌, அதற்குக்‌ இழக்கில்‌ பஞ்சப்ருவங்‌ 
களுக்குப்‌ பெருமாளுக்குத்‌ திருமஞ்சனம்‌ நடக்கும்‌ மண்‌ 


21 


டபமுமிருக்கின்றன.. தென்புறம்‌ உக்கரொண அறையிருக்‌: 
கிறது. 
இந்த மண்டபத்தின்‌ மத்தியில்‌ த்வஜஸ்தம்பமும்‌ 
பலிபீடமுமிருக்கிறது. பிரம்மோத்ஸவத்தில்‌ பெருமா: 
ளுடைய கருடத்வலஜம்‌ இந்த தவஜஸ்தம்பத்தில்‌ ஏற்றப்‌. 
படுகிறது. 

நாழிகேட்டான்‌ வாசலும்‌ இரண்டாம்‌ பீராகாரழம்‌ 


இரண்டாம்‌ பிராகாரத்தின்‌ வாசல்‌ இந்தப்பெயரால்‌ 
அழைக்கப்படுகிறது. பெருமாள்‌ இந்த வாசலுக்கு. 
வரும்பொழுது நாழிகை என்னவென்று கேட்டு ராஜோ 
சாரமாய்‌ இத்தனை நாழிகை ஆயிற்று என்று விண்‌ 
ணப்பம்‌ செய்யப்படுகிறபடி.யால்‌ இந்தப்‌ பெயருண்டா 
யிற்று. இந்த வாசலில்‌ முன்புறம்‌ துவாரபாலகர்க 
ளிருக்கிறார்கள்‌. பின்புறத்தில்‌ சங்கநிதியும்‌ பதுமநிதியும்‌ 
உட்கார்ந்துகொண்டி ருக்கின்றன. 


தேவதா பிம்பங்கள்‌ 


இந்த வாசலுக்கு உள்புறத்திலுள்ள மண்டபத்தின்‌ - 
நெற்றிக்கண்ணில்‌ இராமாயணம்‌ சித்ர ரூபமாய்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. எதிரிலுள்ள சுவரில்‌ சுமார்‌ எட்டு 
அடி உயரமுள்ள சுவதையில்‌ வேலை செய்யப்பட்ட 
பெரிய பிம்பங்கள்‌ காண்கின்றன. அவைகளின்‌ மத்தி 
யில்‌ ஸ்ரீ புண்டரீகாகஷனும்‌ அவருடைய அருளைப்‌ - 
பெற்ற கருடன்‌ சந்திரன்‌ இடது பக்கத்திலும்‌, சுப்பிர 
மணியன்‌, சூரியன்‌ வலது பக்கத்திலும்‌ ஐராவதத்தோடு 
கூடிய இந்திரன்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. கோவிலின்‌ அடிவாரம்‌ தென்புறம்‌' சுவரில்‌ கருட 
கர்வ பங்கமும்‌ ஹரன்‌ சாபம்‌ .தீர்த்ததும்‌ பிம்ப ரூபமாய்‌: 


22 


சவதையில்‌ கட்டப்பட்டிருக்கிறது. வடபுறம்‌ சுவரில்‌ 
முப்போதும்‌ வானவரேத்தும்‌ திருவெள்ளறையிலுள்ள 
முனிவர்களின்‌. தீரிஸந்திக்குரிய தேவதைகளான 
காயத்ரி, சாவித்திரி, ஸரஸ்வதி ஆயெ மூன்று பேர்களை 
யும்‌ ஸ்திரி ரூபமாய்‌ ௮மைக்கப்பட்டிருக்கிறது. 
மம்ழர்த்திகள்‌ 

இரண்டாம்‌ பிராகாரத்தில்‌ மேல்புறம்‌ கோவிலின்‌ 
அஸ்திவார சுவரில்‌ துவாரபாலகர்களினுடையவும்‌, 
பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுடையவும்‌ சுவதாபிம்பங்க 
ளிருக்கின்றன. இந்தப்‌ பிம்பங்களைக்‌ கண்டு பிள்ளைப்‌ 
பெருமாள்‌ அய்யங்காரும்‌ அவைகள்‌ வைஷ்ணவர்களின்‌ 
கொள்கையை வெளியிடுவதாக எண்ணி “கல்லிருந்தான்‌ 
றந்தை கமலத்தோன்‌, அக்கமலத்தி லிருந்தான்‌ றந்தை 
யரங்கேச னன்றே, தொல்லை மறையுள்ளா னறையா 
நின்றமையா லுள்ளமே, கள்ளமின்‌ றி வெள்ளறையான்‌ 
முளே விரும்பு” என்று நூற்றெட்டுத்‌ திருப்பதி அந்‌ 
_தாதியில்‌ பாடி யிருக்கிறார்‌. 

கோவர்த்தனதாரி 

கோவர்த்தனதாரியான கண்ணனுடைய பிம்பம்‌ 

மும்மூர்த்திகளின்‌ பிம்பங்களுக்குத்‌ தெற்கிலிருக்கிறது. 
கங்காதான்‌ 


கங்காதரனான சிவபீரான்‌ பரேதன்‌ பிரார்த்தனைக்‌ 
கிணங்க, தமது சடைமுடியில்‌ பெண்‌ ரூபமா யிருந்‌ 
துள்ள கங்கையைத்‌ தன்‌ கையில்‌ வாங்கி அவளைப்‌ பூமி 
யில்‌ ஓடும்படிச்‌ செய்ய உத்தேசித்து நிற்கும்‌ அவசரமாய்‌ 
ஒரு பிம்பம்‌ மேலே சொன்ன மும்மூர்த்திகளுக்கும்‌ வடக்‌ 
கில்‌ ௮மைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரகாரத்திலுள்ள 


28 


தேவதா பிம்பங்களைக்‌ கண்டே பெரியாழ்வாரும்‌ தாம்‌ 
யாடிய பதிகத்தில்‌ * இந்திரனோடு பிரமன்‌ ஈசனிமையவ 
ரெல்லாம்‌ மந்திர மாமலர்கொண்டு மறைந்துவராய்‌ 
வந்து நின்றார்‌ ” என்று சொல்லி யிருக்கிறார்‌. 
உத்தராயண தக்ஷிண்யன வாசல்கள்‌ 

சுவேதகிரியின்‌ மேலே செல்ல இரண்டு வாசல்க 
ளிருக்கன்றன. வட புறத்திலுள்ளது உத்தராயண 
வாசல்‌. தை மாதம்‌ முதல்‌ ஆனி மாதம்‌ முடிய இந்த 
வாசல்‌ இறந்து வைக்கப்படும்‌. தென்புறம்‌ உள்ள 
,தக்ஜிணாயன வாசல்‌ ஆடி, முதல்‌ மார்கழி மாதம்‌ முடிய 
திறந்து வைக்கப்படும்‌. இந்த வாசல்கள்‌ திறந்திருக்கும்‌ 
அயன காலத்தைக்கொண்டு அந்தந்த அயனப்‌ பெயரால்‌ 
அழைக்கப்படுகிறது. . இவைகளில்‌ ஒரு வாசல்‌ திறந்‌ 
இருக்கும்போது மற்றொரு வாசல்‌ மூடப்பட்டிருக்கும்‌. 

பிரகாரத்திலிருந்து அயனவாசலை அடைய அஷ்‌ 
டாக்ஷரக்‌ கணக்கில்‌ எட்டுப்‌ படிகளிருக்கன்றன. ழே. 
வாசலிலிருந்து மலையின்‌ உச்சிக்குச்‌ செல்ல காயத்திரி 
கணக்கில்‌ 24 படிகளிருக்கன்றன. அவைகளை ஏறிச்‌ 
சென்றால்‌ சந்நிதியின்‌ முன்‌ மண்டபத்தை அடையலாம்‌. 

சந்நிதி கநடன்‌ கோவீல்‌ 

அந்த முன்‌ மண்டபத்தின்‌ கீழ்ப்பாகத்தில்‌ சந்நிதி 
கருடன்‌ கோவில்‌ இருக்கிறது. வடபுறம்‌ கிரகண 
காலங்களில்‌ திருமஞ்சனம்‌ பண்ண ஒரு மேடையிருக்‌ 
றது. 

கண்ணாடி அறை 

சந்நிதி முன்‌ மண்டபத்தின்‌ தென்‌ பாகத்தில்‌ 
பிரம்மோத்ஸவத்தில்‌ பெருமாளும்‌ தாயாரும்‌ எழுந்‌ 
தருளியிருக்கும்‌ கண்ணாடி அறையிருக்கிறது. . 


24 


சந்நிடு முன்‌ மண்டபத்திற்கு உள்புறம்‌ மஹா 
மண்டபமும்‌ அமுதுபாறையும்‌ இருக்கறது. திருவண்‌ 
னாழி என்றும்‌ விமானப்‌ பிரதக்ஷணம்‌ என்றும்‌ சொல்‌: 
லப்படுகிற .முதல்‌ பிரகாரத்திற்கு வாசல்கள்‌ இந்த: 
மண்டபத்திலேயே இருக்கின்றன. 

கர்ப்பக்கிரஹம்‌ - வீமானம்‌ 

இந்தக்‌ கர்ப்பக்கிரஹத்தில்‌ சுவேதகிரிராதனான ஸ்ரீ 
புண்டரிகாகஷப்‌ பெருமாள்‌ மூலவர்‌ அதி உன்னதமாய்‌: 
நின்ற இருக்கோலமாய்‌ சேவைகொடுக்கிறார்‌. வலதுபுறம்‌ 
சூரியனும்‌ இடதுபுறம்‌ சந்திரனும்‌ சாமரம்‌ போடுகிறார்‌ 
கள்‌. இடதுபுறத்தில்‌ அனந்தன்‌ ஆதிசேஷன்‌ புருஷ. 
ரூபமாய்‌ நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌. பூமி பிராட்டி 
உட்கார்ந்தவண்ணமா யிருக்கிறார்‌. வலது பக்கத்தில்‌ கரு. 
டன்‌ நின்றுகொண்டும்‌, மார்க்கண்டேயர்‌ உட்கார்ந்து 
கொண்டு மிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு வருஷத்திற்‌. 
கொரு தடவை ஜேஷ்டாபிஷேகத்தில்‌ தைலாபிஷேகம்‌ 
நடத்தப்படுகிறது. 

மூலவருக்கு முன்‌ அமைக்கப்பட்டுள்ள ஸிம்மாசனத்‌ 
தில்‌ உத்ஸவர்‌, வலது பக்கத்திலுள்ள பங்கயச்செல்‌' 
வித்‌ தாயாருடன்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. இந்தக்‌ கோவி' 
லுக்கு ஏற்பட்ட பஞ்சபேரங்களில்‌ ஒருவர்‌ நீங்கலாக 
மற்ற நால்வரும்‌ இந்தக்‌ கர்பக்கிரஹத்தில்‌ எழுந்தருளி” 
யிருக்கிறார்கள்‌. ஒருவர்மட்டும்‌ ஒரு கலகத்தில்‌ இந்த 
ஊரை விட்டு வெளியில்‌ போய்விட்டதாயும்‌, அவர்‌ இப்‌: 
பொழுது கொல்லி மலைக்குப்‌ பக்கத்திலுள்ள மண்‌ மலை 
யில்‌ மலையாளிகளின்‌ ஸ்வாதனத்திலிருப்பதாயும்‌, மலை: 
யாளிகளால்‌ அவருக்கு உத்ஸவங்கள்‌ நடத்தப்படுவதா 
யும்‌ சொல்லப்படுகிறது. 

விமானத்தின்‌ பெயர்‌ வீமலாஇருத விமானம்‌. 


ஸ்ரீ புண்டரீகாகனும்‌ பங்கஜீவல்லித் ர 
ஒருவரைவிட்டு ஒருவர்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ -பிரியாம 
லிருந்துகொண்டு பகவானுக்கும்‌ பிராட்டிக்கும்‌ புஷ்பத்‌ 
தையும்‌ மணத்தையும்‌ போலே பிரித்து நிலையில்லை என்‌ 
னும்‌ தத்துவத்தைக்‌ காட்டிக்கொடுக்கிறார்கள்‌. 

பங்கயச்‌ சேல்வீமின்‌ ஆதிக்யம்‌ 

பகவான்‌ அளித்த வரத்தின்படி. திருவெள்ளறையில்‌ 
சகல ஆதிக்யமும்‌ பங்கயச்செல்வியினுடையது, இந்த 
ஆதிக்யத்தின்‌ அடையாளமாக ஓவ்வொரு புறப்பாட்டி. 
லும்‌ பெருமாளுக்கு முன்‌ தாயார்‌ பல்லக்கில்‌ எழுந்தருளு 
வது வழக்கமாயிருக்றெது. கோவிலின்‌ கிராமமும்‌ 
.பங்கயச்செல்வி பேராலேயே அழைக்கப்படுகிறது. திரு 
வெள்ளறை முதலான இராமங்களிலுள்ள நிலங்களின்‌ 
.பட்டாக்கள்‌ பங்கயச்செல்வி பேரிலேயே ஏற்பட்டிருக்‌ 
கிறது. 

மேற்கூறிய ஆதிக்யத்தைப்‌ பற்றிப்‌ பெரியாழ்வா 
ரும்‌ தமது பதிகத்தின்‌ கடைசி பாசுரத்தில்‌ ஸுகிப்பித்‌ 
. இருக்கிறார்‌. அதாவது, “£ போதமர்‌ செல்வக்‌ கொழுந்து 
புணர்‌ திருவெள்ளறையானை ?' என்றார்‌. தனக்குப்‌ பிறக்‌ 
.தகமான தாமரைப்‌ பூவிலே அமரும்படியான செல்‌ 
வத்தையுடைய பங்கயச்செல்வி அந்தத்‌ தாமரைப்பூவை 
.மறந்து க்ஷணகாலமும்‌ . பிரியமாட்டாதே * அகலகில்‌ 
லேன்‌ ?? என்று தன்னையே பற்றி நிற்கும்படி. செய்து 
கொண்டுள்ள திருவெள்ளறையி லுள்ளவனை “£ கோல்‌ 
தேடியோடுங்‌ கொழுந்தது ?? என்றெப்டி ஒரு கொள்‌ 
கொம்பை நாடிச்சென்ற கொடி அதைப்‌ பற்றிக்கொண்டு 
.படர்ந்தபின்‌ அந்தக்‌ கொம்பை அப்பிராதான்யமாக்கித்‌ 


DIE ள்‌ 
ண்‌ 91 


a) - 


(ச. 


20 


தன்னைப்‌ பிரதானமாக்கிக்‌ கொள்ளுவதுபோல பங்கயச்‌: 
செல்வியாயெ கொடி. பற்றிப்‌ படர்ந்து செந்தாமரைக்‌ 
கண்ணரை அப்பிரதான்யராய்ப்‌ பண்ணித்‌ தன்னைப்‌ பிர 
தாணயாக்கிக்‌ கொண்டாள்‌ என்று வியாக்யான கர்த்தா 
அருளிச்‌ செய்துள்ளார்‌. 


பூஜை நிவேதனங்கள்‌ 


ஸ்ரீ புண்டரீகாக்ஷனுக்குப்‌ பிரதிதினமும்‌ நான்கு 
காலங்களிலும்‌ பூஜை நிவேதனம்‌ முதலானவைகள்‌ 
நடந்து வருகின்றன. தினமும்‌ சாயந்திரம்‌ க்ஷீரான்ன 
நிவேதனமானவுடன்‌ சந்நிதி முன்‌ மண்டபத்தில்‌ நடக்‌ 
கும்‌ நித்தியானுசந்தான கோஷ்டியில்‌ திருவாய்மொழிப்‌ 
பிரபந்தங்கள்‌ சேவிக்கப்பட்டுச்‌ சாற்றுமுறை செய்யப்‌. 
படுகிறது. கோஷ்டிக்குத்‌ தீர்த்த வினியோகமும்‌ பிர 
சாத வினியோகமும்‌ நடக்கின்றன. 
உத்ஸவங்கள்‌ 
பிரம்மோத்ஸவம்‌ பங்குனி மாதத்தில்‌ நடக்கிறது. 
சிரவண நக்ஷத்திரத்தில்‌. தேரும்‌ திர்த்தவாரியும்‌ கடை 
பெறும்‌. இதைத்தவிர ஏகாதசி, அமாவாசை, கோடை 
உத்ஸவம்‌, திருக்கார்த்திகை முதலான சில்லரை உத்ஸ 
வங்களும்‌ ஏற்பட்டு நடந்‌ துவருகின்றன.பிரம்மோத்ஸவம்‌ 
மூன்றாம்‌ திருநாள்‌ பங்கயச்செல்வியும்‌ ஸ்ரீ புண்டரீகாக்ஷ. 
அம்‌ ஸ்ரீரங்கத்திலுள்ள கொள்ளிடத்திற்கு எழுந்தருளு 
கிறார்கள்‌. பகவானும்‌ தாயாரும்‌ பாதிராத்திரி வரையில்‌ 
எழுந்தருளியிருந்து பக்தர்களுக்குக்‌ காட்சியளித்து. 
விட்டுத்‌ திரும்பி திருவெள்ளறைக்குச்‌ செல்லுகிறார்கள்‌. 


27 
தீர்த்தங்கள்‌ 

திருவெள்ளறையில்‌ குச தீர்த்தம்‌, பத்ம ' தீர்த்தம்‌, 
க்ஷீரபுஷ்கரணி, வராக தீர்த்தம்‌ முதலான ஒன்பது தீர்த்‌ 
தங்களிருக்கின்றன. அவற்றுள்‌ பிரதானமான குச தீர்த்‌ 
தம்‌ இரிச்சி- துறையூர்‌ ரஸ்தாவிலிருந்து திருவெள்ளறைக்‌. 
குப்‌ போகும்‌ பாதைக்கெதிரில்‌ 15 கெஜம்‌ தூரத்திலிருக்‌. 
கிறது. பிரம்மோத்ஸவத்தில்‌ பெருமாள்‌ இதில்‌ தீர்த்தம்‌ 
சாதிக்கிறார்‌. குசர்‌ அஸ்திகர்‌ என்னும்‌ ரிஷிகள்‌ இவ்விடம்‌ 
தபசு செய்தபடியால்‌ அவர்கள்‌ பெயரால்‌ “குசஹஸ்தி??' 
என்று இந்தத்‌ தீர்த்தம்‌ அழைக்கப்படுகிறது. 

வடஜம்புநாதர்‌ கோவீல்‌ 

இந்தக்‌ கோவில்‌ ஸ்ரீ புண்டரீகாக்ஷப்பெருமாள்‌ 
கோவிலைச்‌ சேர்ந்ததும்‌ அதில்‌ நின்றும்‌ படித்தரம்‌' 
பெற்று வருகிறதுமான ஒரு சிவபிரானுடைய கோவில்‌... 
திருவெள்ளறை ஊருக்குக்‌ கிழக்கே மூன்று பர்லாங்கு. 
தூரத்திலுள்ள ஒரு பாறையில்‌ குடைந்து நிர்மாணிக்கப்‌: 
பட்டிருக்கிறது. அது மேற்கு முகமாயிருக்கிறது. 

திருவானைக்காவலிலுள்ள ஐம்புலிங்கத்தை பூஜித்து 
வந்த ஓரு யானை காவேரியில்‌ வெள்ளம்‌ ஏற்பட்ட. 
காரணமாக ஐம்புகேஸ்வரம்‌ சென்று ஐம்புகாதனை 
பூஜிக்க முடியாததனால்‌ அவருக்குப்‌ பதிலாக இந்தக்‌. 
கோவிலிலுள்ள லிங்கத்தைப்‌ பூஜித்து வந்தபடியாலும்‌. 
ஆதிகாவேரியான கொள்ளிடத்திற்கு வடக்கில்‌ இந்தக்‌. 
கோவில்‌ இருப்பதாலும்‌ இதற்கு வடஜம்புகாதர்‌ கோவில்‌: 
என்று பெயரிடப்பட்டது. 

இதிலுள்ள ஜம்புநாதரும்‌ ஒரு பாறையைக்‌. 
குடைந்து செதுக்கப்பட்டுள்ள குகையின்‌ மத்தியிலிருக்‌- 
கிறார்‌. இவருக்குத்‌ தெற்கில்‌ ஸ்ரீ புண்டரீகாக்ஷ்ப்பெரு, 


28 


மாளும்‌ கணேசனும்‌ பாறையில்‌ செதுக்கப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌. வடபுறத்தில்‌ ஐம்பு மஹரிஷி, பைரவன்‌, 
, திரஷிணாகரர்த்தி, சுந்தரர்‌, சண்டிகேசுவரர்‌ முதலானவர்‌ 
களின்‌ சிலாபிம்பங்கள்‌ இருக்கின்றன. பாறைக்கு 
முன்னால்‌ ஒரு மண்டபம்‌ அமைக்கப்பட்டி ருக்கிறது. 

அந்த மண்டபத்திற்கு வெளியில்‌ கிழக்கு நோக்கி 
சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு சிறிய கோவிலிருக்‌ 
.இறது.. அதிலுள்ள சுப்பிரமணிய சுவாமி மயில்வாகனத்‌ 
இல்‌ உட்கார்ந்துகொண்டு ஆறுமுகம்‌ பன்னிரண்டு 
கைகளுடன்‌ வலது பக்கத்தில்‌ தெய்வயானை நிற்க வெகு 
அழகாய்க்‌ காட்சி யளிக்கிறார்‌. இது வள்ளியை மணப்ப 
_தீற்கு முன்புள்ள அவஸரம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 

சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குத்‌ தெற்கில்‌ 
உயர்ந்த இடத்தில்‌ அகிலாண்டேஸ்வரிக்குக்‌ கிழக்கு முக 
மாக ஒரு சிறிய கோவில்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. 
. அம்மனும்‌ வெகு அழகாகச்‌ சேவை அளிக்கிறாள்‌. அம்மன்‌ 
“கோவிலின்‌ அடிப்பீடத்தில்‌ பல்லவர்‌ காலத்துச்‌ சிலா 
சாஸனங்கள்‌ இருக்கின்றன. 

இந்த வடலஓம்புகாதர்‌ கோவிலின்‌ உத்சவ பிம்பங்‌ 
கள்‌ திருப்பைஞ்னாலி கோவிலிலிருப்பதாய்ச்‌ சொல்லப்படு 
-இறது. இந்தக்‌ கோவிலில்‌ காலை மாலை இரண்டு வேளை 
களிலும்‌ பூஜை நடந்து வருகிறது. 

இந்தக்‌ கோவிலுக்குப்‌ பக்கத்தில்‌ பிம்பமில்லாத 
.அம்‌ ஜீரணமானதுமான ஒரு கோவில்‌ இருக்கிறது. 

அதிக செலவில்லாமல்‌ தங்கள்‌ கல்யாணங்களை நிறை 
'வேற்றிக்கொள்ளும்‌ இச்சையுடைய குடியானவர்கள்‌ 
இந்த வடஜம்புகாதர்‌ கோவிலுக்கு வந்து கல்யா 
ணத்தை நடத்திக்‌ கொள்கிறார்கள்‌. அவர்களுக்கு உப 
வயோகப்படும்‌ பொருட்டு மேள வாத்தியம்‌ ஏற்படுத்தப்‌ 


20 


பட்டிருக்கிறது. கல்யாணங்கள்‌ அதிகப்பட அ௮திகப்பட.. 
கல்யாணக்காரர்களுக்கு இன்னும்‌ அதிகமான வசதிகள்‌ 
உண்டாக்கிக்‌ கொடுக்க அவகாசம்‌ ஏற்படும்‌. 
வடஜம்புநாதர்‌ கோவிலுக்கு ஒரு மைல்‌. தூரத்தில்‌ 
கம்பக்கரடு என்று. ஓரு சின்ன குன்று இருக்கிறது... 
அதன்பேரில்‌ ஒரு ஸ்தம்பமிருக்கிறது. அதைக்‌ கம்பத்து 
ராயன்‌ என்று அழைக்கிறார்கள்‌. அதை விஷ்ணுவின்‌ 
அம்சமாக நினைத்துக்‌ குடியானவர்கள்‌ வழிபடுறோர்‌ 
கள்‌. சனிக்கிழமைகளில்‌ விளக்குகள்‌ போடப்படுகிறது. 


ஊரின்‌ ஆதிவளழம்‌ தற்கால நிலைமையும்‌ 


ஆழ்வார்களின்‌ பாசுரங்களிலிருக்து ஆதியில்‌ திரு: 
வெள்ளறை வானளாவிய மாளிகைகளால்‌ நிரம்பியிருந்த 
தாகவும்‌ மாம்பொழில்‌ முதலான சோலைகளால்‌ சூழப்‌: 
பட்டு நீர்வளம்‌, நிலவளம்‌ பொருந்தியிருந்ததாகவும்‌ 
தெரியவருகிறது. தில்லை மூவாயிரம்‌, திருவெள்ளறை: 
ஆறாயிரம்‌ என்றெ பழமொழிப்படி. தில்லைவாழ்‌ அந்த 
ணர்களின்‌ வீடுகள்‌ மூவாயிரமாயிருந்தபோ.து திருவெள்‌ 
ளறையில்‌ வாழ்ந்துவந்த பிராமணர்களின்‌ வீடுகள்‌ ஆரு 
யிரமாக இருந்தது. பின்னால்‌ ஒரு காலத்தில்‌ மண்மாரி 
பெய்து ஊர்‌ மேடிட்டுப்போய்‌ நீர்வளம்‌ நிலவளம்‌'குன்‌ 
றிப்போயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஜலக்‌ 
கஷ்டத்தினாலும்‌, தான்யவிளைவுக்‌ குறைவினாலும்‌ ஜனங்‌- 
கள்‌ தங்கள்‌ வாழ்நாளைக்‌ கஷ்டமின்‌ றி நடத்த வசதிகளை 
யளிக்கும்‌ இடங்களைத்‌ தேடிக்கொண்டு இந்த ஊரை 
விட்டு வெளியேறும்படி. ஏற்பட்டு விட்டது, நாளுக்கு. 
நாள்‌ இந்த ஊரின்‌ பெருமை குறைந்துகொண்டே வந்து: 
விட்டது. 


.. கோவிலின்‌ திட்டம்‌ வாவு வகையரா 
ஈஸ்டு இந்தியா கம்பெனியின்‌ அதிகாரத்துக்கு உட்‌. 
படுவதற்குமுன்‌ இந்தக்‌ கோவிலின்‌ படித்தரமும்‌, திட்ட 


80 


மும்‌ அதிகமாக இருந்ததாகவும்‌, கோவிலின்‌ சகல உத்ஸ 
வங்களும்‌ அதிக விமரிசையாக நடத்தப்பட்டு வந்ததாக 
வும்‌ கம்பெனி அதிகாரத்துக்கு வந்து வரவு செலவுத்‌, திட்‌ 
.டம்‌ கேட்டபொழுது கோவிலின்‌ பரிபாலன கர்த்தாவாக 
இருந்‌துவந்தவர்‌ வரவு செலவை அதிகமாகக்‌ காண்பித்து 
விட்டால்‌ சந்நிதி தம்முடைய பரிபாலனத்தினின்‌ றும்‌ 
மாறிவிடப்போகிறதென்று பயக்‌; (குறைந்த வரவு செல 
வுத்‌ திட்டத்தைக்‌ கொடுத்த! றுதன்படி, கம்பெனி 
சாங்வென்‌ செய்துவிட்டது நச்‌ இருவெள்ள 
றைக்‌ கோவிலின்‌ படித்சாமி0 உக்ஸவா கள்‌ முத 
லானவை குறைந்துவிட்ட தாயு சொல்லப்படுகிறது. 
கவர்மெண்டிலிருந்து “மோகினி வருஷம்‌ 1-க்கு 
ரூ. 770 கொடுக்கப்படுகறது. நிலவரும்படி. . வருஷம்‌ 
ஒன்றுக்கு ரூ. &,000-க்குள்பட்டு வருகிறது. இந்த 
. வரும்படிக்குள்‌ சகல செலவுகளும்‌ நடக்கவேண்டியிருக்‌ 
கிறது. படித்தரத்திற்கே பற்றாமலிருக்கறது. கோவி 
லின்‌ ஜிர்னோத்தாரணம்‌ தர்ம சிந்தனையுள்ளவர்களால்‌ 
செய்யப்பட்டாலொழிய. தேவஸ்தான வரும்படியி 
லிருந்து செய்யமுடியாமலிருக்கிறது. புராதன கோவி 
.லானபடியால்‌ . ஜீர்னோத்தாரணம்‌ செய்யவேண்டிய 
அவசியமிருக்றெது. 
தேவஸ்தானம்‌ சேய்துள்ள வசதீகள்‌ 
ஊரின்‌ ஜல கஷ்டத்தை நீக்க தேவஸ்தானச்‌ செல 
வில்‌ தண்ணீர்க்‌ குழாய்கள்‌ கோவில்‌ வாசலிலும்‌, வீதிகளி 
லும்‌ வைக்கப்பட்டிருக்கன்றன. மின்சார விளக்குகள்‌ 
கோவிலிலும்‌, வீதியிலும்‌ தேவஸ்தானச்‌ செலவில்‌ 
போடப்பட்டிருக்கற து. இவைகளின்‌  பயனாகச்‌ சில 
நூதன கெட்டிக்கட்டிடங்கள்‌ ஏற்பட ஆரம்பித்திருக்‌ 
கிறது. அபீமானிகளான ஸெளராஷ்டிரர்களின்‌ சத்தி 
ரம்‌ இரண்டும்‌ வைசியர்களுடைய. சத்திரம்‌ ஒன்றும்‌ 
ஏற்பட்டிருக்கன்றன. வீட்டிற்குள்‌ தண்ணீர்‌ வசதி 
ஏற்பட குழாய்கள்‌ வைத்துக்கொள்ள. அவகாசமிருந்து 
வருகிறது. தார்மிகர்கள்‌ வீடுகளோ, சத்திரங்களோ 


31 


கட்டித்‌ தண்ணீர்க்‌ குழாய்களை அவைகளுடைய ஜல 
வசதிக்காக உபயோகப்படுத்திக்‌ கொண்டால்‌ தண்ணீர்‌ 
கருவதற்காகப்‌ பெருமாளுக்கு ஏற்படும்‌ பணச்செலவு 
குறைய ஹேதுவுண்டு. 
ஊரின்‌ ஆரோக்ய்‌ நீலை 

இந்த ஊர்‌ இதைச்‌ சுற்றிலுமுள்ள ஊர்களைக்‌ காட்‌ 
டிலும்‌ உயர்ந்த மேட்டிலிருப்பதாலும்‌ புஞ்சைகளால்‌ 
சூழப்பட்டிருப்பதாலும்‌ இவ்விடம்‌ வீசப்பட்ட காற்று 
ஜலசம்பந்த மன்றியில்‌ வரண்ட காற்றாயிருப்பதாலும்‌ 
சுத்தமானதா யிருப்பதாலும்‌ நோயாளிகள்‌ கொஞ்ச 
காலம்‌ வசித்துத்‌ தங்கள்‌ நோய்களை நிவர்த்தித்துக்‌ 
கொள்ளத்‌ தக்க இடமென்று டாக்டர்களால்‌ எண்ணப்‌ 
படுகிறது. 

தவிர க்ூரோகத்தால்‌ துன்பப்படுபவர்களுக்கு 
ஆரோக்கியத்தையளிக்கும்‌ ஒரு ஸ்தலமாக இந்த ஊர்‌ 
கருதப்பட்டு இதில்‌ வாசம்செய்யப்‌ பெரிய டாகடர்‌ 
களால்‌ சிபார்சு செய்யப்படுகிறது. 

தென்னிந்தியாவில்‌ ஆதிக்ஷேத்திரமானதும்‌ புராதன 
மானதுமான திருவெள்ளறை கேஷேத்திரத்தை ஒவ்வோர்‌ 
ஆஸ்திகரும்‌ வந்து சேவித்துத்‌ தங்கள்‌ வினைகளைப்‌ போக்‌ 
கக்கொண்டு கோவிலின்‌ ஜீர்ணோத்தாரணத்திற்கும்‌ 
படித்தரத்தைச்‌ செம்மைப்படுத்துவதற்கும்‌ தங்களால்‌ 
இயன்றமட்டும்‌ உதவி புரிந்து இகத்திலும்‌ பரத்திலும்‌ 
சகத்தைப்பெற்று ஆனந்திக்கவேண்டிய து அவசியம்‌. 

முப்போதும்‌ வானவ ரேத்தும்‌ முனிவர்கள்‌ 

வெள்ளறைமேய அஞ்சனம்‌ புரியும்‌ திருவுருவனை 

ஆதியை அமுதத்தை எஞ்சலின்‌ றி நின்றுஏத்த 

வல்லார்‌ இமையோர்க்‌ கரசு ஆவார்கள்‌. 


சுபம்‌ 


வு 


